Kerala Gazette No. 47 dated 1st December 2009 . 
PART I 


Section iii 


VIGO 


TA 


नन्दनव 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிவிக்கை 


எண் 12729 /ச . இ . எ . 2 / 2009/சட்ட ம் . 


திருவனந்தபுரம் , - 

2009 ஜூலை 30 
1931 ஸ்ராவணம் 8 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுத் 
தகவலுக்கென இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப் பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2009 ஜூலை 29- ம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2009ன் 25 -வது சட்ட 


ம் 


2009 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( எண் 2 ) சட்டம் 


2009 ஏப்ரல் 1- ம் தேதி தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் பின்வாங்குவதற்கு வகை செய்வ 
தற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை. - 2009 ஏப்ரல் 1- ம் தேதி தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்ய வேண்டியது தேவையாக இருப்பதால் ; 


G . 24 /2009/DTP . 


இந்தியக் குடியரசின் அறுபதாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும்: 


1 . சுருக்கப்பெயர் - இந்த சட்டம் 2009 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( எண் 2 ) 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2009 ஏப்ரல் 1- ம் தேதி தொடங்கிய நிதி ஆண்டிற்கு கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து ரூபாய் 46326 ,72, 06 , 000 பின்வாங்குதல் - 2009 ஏப்ரல் 
ஒன்றாம் தேதி தொடங்கிய நிதியாண்டில் அட்டவணை (2)-வது கட்டத்தில் 
குறிப்பிடப்பட்ட பணிகளின் தேவைகள் தொடர்பான பல்வேறு செலவுகளை 
எதிர்கொள்வதற்கு அட்டவணையின் ( 3)-வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்டதற்கு 
மிகாததும் மொத்தம் நாற்பத்தியாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தியாறு கோடி 
எழுபத்திரண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் [இதில் 2009 - ன் கேரள 
நிதி ஒதுக்கீடு ( வாக்களிக்கப்பட்ட கணக்கு) சட்டத்தின் ( 2009- ன் 12-வது எண் 
சட்டம் ) 2 - வது பிரிவில் கூறப்பட்டுள்ள பதினைந்தாயிரத்தி நானூற்றி 
நாற்பத்திரண்டு கோடி இருபத்திநான்கு இலட்சத்தி இரண்டாயிரம் ரூபாயும் 
உட்படும் ] வருவதுமான தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
கொடுக்கவும் விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகு நிதியிலிருந்து கொடுக்கவும் விநியோகிக்கவும் செய்வதற்கு 
அதிகாரம் நல்கப்பட்டுள்ள தொகைகள் குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பாக 
அட்டவணையில் கூறப்பட்டுள்ள பணிகளுக்கும் தேவைகளுக்குமாக 
விநியோகிக்கப்பட வேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


- 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


30 ,74 ,09, 000 


33,16 , 000 


31 , 07 , 25 , 000 


II 


214 , 88 , 88 , 000 


56 ,62 , 66 , 000 


271, 51, 54 , 000 


I மாநில சட்டப்பேரவை வருவாய் 
மாநில ஆட்சித் 

வருவாய் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 

வருவாய் 
தேர்தல்கள் 

வருவாய் 


191,33, 51, 000 


38 , 85 , 28 , 000 


230 , 18 , 79 , 000 


36 , 43, 36 , 000 


36 , 43, 36 ,000 


108 , 88 , 48 ,000 


50, 000 


108 , 88 , 98 ,000 


வேளாண்மை வருவாய் வருவாய் 
வரி மற்றும் விற்பனை 
வரி 


வருவாய் 


92 ,000 


208 , 15 , 84 , 000 


நிலவரி 
முத்திரைத்தாளும் 
பதிவும் 


208,14 ,92 , 000 

81,71,06 ,000 


வருவாய் 


81, 71, 06 ,000 


VIII 


எக்ஸைஸ் 


வருவாய் 


84 , 75,52 ,000 


10 ,00 ,000 


85 , 85 ,52 , 000 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மொத்தம் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 

ரூபாய் 
32 ,31 ,45,000 

2 , 01 ,000 


ரூபாய் 


IX 


வருவாய் 


32 , 33, 46 ,000 


வருவாய் 


5588 ,02 ,09,000 


வாகனங்கள் மீதான 
வரி 
கடன் பொறுப்புகள் 
கருவூலமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 


5588, 02, 09,000 

91 ,50, 47 ,000 


வருவாய் 


91,50 ,47 ,000 


வருவாய் 


461, 77 ,56 ,000 


102,40,000 


462 ,79,96 ,000 


காவல் 


5, 20,000 


வருவாய் 
மூலதனம் 


1037 ,65 , 74 , 000 

2, 000 


சிறைகள் 


வருவாய் 


47 , 78 ,50 , 000 


1037 ,70, 94,000 

2 , 000 
47 ,78,50 , 000 
171,56 ,59 ,000 

1, 00, 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 


171 ,56 ,49 ,000 

1 , 00 , 00 , 000 


10, 000 


எழுதுபொருட்கள் , 
அச்சடி மற்றும் 
நிர்வாகப்பணிகள் 
பொதுப்பணி 


XV | 


வருவாய் 
மூலதனம் 


1082, 78 , 35 , 000 
540 , 73 ,52, 000 


85 , 00 ,000 
22 , 38 ,48 , 000 


1083,63 , 35 ,000 

563 ,12 , 00 , 000 


XVI 


வருவாய் 


5483 , 30 , 68 , 000 


9,78,07, 000 


5493,08,75 ,000 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


XVII 


கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


6346 ,04,65 , 000 

46,10 , 00 , 000 


7 , 55 , 000 
3 ,03, 00 ,000 


6346 ,12 ,20 ,000 

49,13, 00 ,000 


15, 30 , 000 


வருவாய் 
மூலதனம் 


1433 , 82 , 44,000 

44,52 ,00 ,000 


1433, 97 ,74 ,000 

44,52, 00 , 000 


XVIII மருத்துவ உதவி மற்றும் 

பொதுமக்கள் 

சுகாதாரம் 
XIX குடும்ப நலம் 
XX | குடிநீர் விநியோகம் 

மற்றும் துப்புரவு 
XXI வீடு கட்டுமானம் 


201,52 ,43, 000 


வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


201,52 ,43, 000 

224 ,15 ,11 , 000 
937, 00 ,00 ,000 


224,15 ,11, 000 
937 , 00 , 00 ,000 


142 ,18 ,66 ,000 
15,71,00 ,000 


142 ,18 , 66 ,000 

15 , 71, 00,000 


XXII 


நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 


876 , 27 ,62 , 000 

2 , 75 , 00 , 000 


876 , 27, 62 ,000 

2 , 75 , 00 , 000 


XXIII 


வருவாய் 


19,50,94 ,000 


19,50 , 94 , 000 


தகவல் மற்றும் 
விளம்பரம் 


XXIV 


வருவாய் 
மூலதனம் 


289,43, 83 , 000 

1 ,35 ,01, 000 


289 , 43 , 83 , 000 

1 ,35 ,01 ,000 
719 ,22 ,01,000 
60 , 31,84, 000 


வருவாய் 
மூலதனம் 


719, 22 , 01,000 
60 , 31, 83 ,000 


1 ,000 


தொழில் மற்றும் 

தொழிலாளர் நலம் 
XXV அட்டவணைசாதி / 

பழங்குடியினர் பிற 
பிற்பட்ட பிரிவுகளின் 
நலன் உட்பட்ட 

சமூக நலன் 
XXVIIஇயற்கை சீற்ற 

மீட்பு நடவடிக்கை 


26 


வருவாய் 


207 , 81, 99 , 000 


207 , 81, 99 ,000 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் 1 


பணிகளும் 
தேவைகளும் 


எண் 


மொத்தம் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


27 


XXVII 


கூட்டுறவு 


வருவாய் 
மூலதனம் 


122 ,02 ,04, 000 
53,13, 99 , 000 


122 , 02 , 04 , 000 

53,13, 99 ,000 


XXVIII 


பலவகை பொருளா 
தாரப் பணிகள் 


வருவாய் 
மூலதனம் 


52 ,89 ,18 ,000 

12 ,06,000 


52, 89,18 , 000 

12 , 06 ,000 


XXIX 


விவசாயம் 


வருவாய் 
மூலதனம் 


779 ,06, 22 , 000 
98 ,39,74 , 000 


779 ,06 ,22 , 000 

98,41 ,74 ,000 


2 , 00 ,000 


XXX 


உணவு 


149 ,17 ,92 ,000 
36 , 81, 27 , 000 


149 , 17 , 92 , 000 
36, 81, 27 , 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


XXXI 


கால்நடை பராமரிப்பு 


207 ,87 ,47 ,000 

6 , 20, 00 , 000 


207 , 87 ,47 , 000 

6 , 20 , 00 , 000 


வருவாய் 


38 ,68 , 94 ,000 


38 ,68, 94 , 000 


XXXII பால்பண்ணை 
XXXIII மீன்பிடிப்பு 


79, 06 ,98 ,000 
80, 05 , 00 , 000 


79,06, 98 , 000 
80, 05 , 00 ,000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


XXXIV 


வனம் 


3,00 ,000 


208 ,09, 26 , 000 

16 ,75 , 00 ,000 


208 ,12 , 26 , 000 
16 , 75 , 00, 000 


XXXV பஞ்சாயத்து 


வருவாய் 


102 ,61 ,73, 000 


102, 61 ,73, 000 


XXXVI சமூக வளர்ச்சி 


வருவாய் 


270 ,55 ,53, 000 


270 ,55 , 53 , 000 


XXXVII தொழிற்சாலைகள் 


வருவாய் 
மூலதனம் 


264,48,15 , 000 
221 ,68, 00 , 000 


264 , 48 ,15 , 000 
221,68 , 00 ,000 


XXXVIII 


நீர்ப்பாசனம் 


வருவாய் 
மூலதனம் 


206 ,52, 34 , 000 
227 ,35 ,69, 000 


11, 02 ,000 
45, 43, 33,000 


206, 63 ,36 , 000 
272,79,02 ,000 


XXXIX மின்திட்டங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


11, 87 , 22 , 000 
11 ,25 , 00 ,000 


XL துறைமுகங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


11 ,87 , 22 ,000 
11, 25 ,00 ,000 
19, 28, 70 ,000 
33 ,86 ,00 ,000 

31,12 ,87 ,000 
170,56 , 01 ,000 


19, 28 ,70 ,000 
33,86, 00 ,000 


XLI போக்குவரத்து 


15, 05 , 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 


46 ,17 ,87 ,000 
170,56, 01 , 000 


70 , 56 , 27 , 000 
69 ,04, 00 ,000 


70,56 ,27 ,000 
69 ,04 , 00 ,000 


XLI சுற்றுலா 

வருவாய் 

மூலதனம் 
XLIII நஷ்டஈடு , அவகாசம் வருவாய் 

கைமாறுதல் 
பொதுக்கடன் திருப்பி மூலதனம் 
அளித்தல் 


2494 ,38,89, 000 


2494 , 38 ,89 , 000 


12147,77,69,000 


12147,77 ,69, 000 


XLV 


மூலதனம் 


8 , 03 , 80 , 000 


8 , 03 , 80 ,000 


பலவகை கடன் 
மற்றும் முன்னீடு 
சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலன் 


XLVI 


வருவாய் 
மூலதனம் 


778, 85 ,90 ,000 

1 , 49, 99 ,000 


778 , 85, 90 ,000 

1,50 , 00 , 000 


1, 000 


மொத்தம் 


28396 , 98 ,28 ,000 


17929,73,78 ,000 46326 ,72,06,000 


